மகாமகோபாத்யாய , டாக்டர் 
வே. சாமிநாதையர் நூல் நிலையம் 
அடையாது , சென்னை .20 . 

சிவமயம் . 
சிவஞானதேசிகர் 
திருவாய்மலர்ந்தருளிய 

பஞ்சாக்ஷரப் 
பதிபசுபாசவிளக்கம் 


. 


சிதம்பரம் 
அ . இரத்நசபாபதி முதலியாரவர்களால் , 


பதிப்பிக்கப்பட்டது . 


MADRAS: 
PRINTED AT ST . JOSEPH S PRESS . 

POPHAM S BROADWAY . 


1888 . 
Cozy Right Reserved . 


ஸ்ரீஸத்குரவேநம : 

பஞ்சாக்ஷரப் 
பதிபசுபாசவிளக்கம் 


காப்பு -பாயிரம் , 
மூலமாயெவைக்கு மறியொணாவுருவாய் மும்மலங்களைந்த 
வர்க்கெளிதாய் , ஆலபோஜனஞ்செய் தழிவிலாதவனா யரும 
றைச்சிரத்தொளிர் பவனாய்ப் , பாலலோசனனாய்ப் பசுதொ 
அம்பதியாய்ப் பக்குவசனகனாதியர்க்காய் , ஆலமா நீழவமாக் 
துறைபவனை யகத்தவிசிருத்தியின் படைவாம் . ( க ) 

( வேறு .) 
முன்னைநான் மறை முடிவினில் வீற்றிருப்பவனை 
அன்னையத்தனா யுலகெலாமயர்ந்திடுபவனை 
என்னையாளுடை யிறைவனையிருண்மலங்கிழியப் 
பொன்னினம்பலத் தாடியபுனிதனைத்தொழுவாம். 

( உ ) 
பாசமைந்தையுக் தனித்தனிபறிந்திடநிக்கி 
நேசமாகிய வறிவுருெேயனக்காட்டிப் 
பேசுமேழ்வகைப் பிறப்புனக்கிலையெனப்பேசித் 
பசுநீக்கிய சூக்ஷமப்ரகாசனைத்தொழுவாம் . ( ங ) 


MAHAMAHOPADHYAYA 
MR IIV . SWAMINATHA IYER LIBRARY 


பதிபசுபாசவிளக்கம் . 


(வேறு ) 
தாரணியவர்க்குகாலாஞ் சத்தினிபாதமெய்த 
ஊருணிபோலத்தோன்றி யொருமொழியாலெனக்குக் 
கோரணிகாட்டுமாறு சமயத்தின் கோளை நீக்கிப் 
பூரணசொருபங்காட்டும் புண்ணியன் பொலன்றாள் போற்றி ( ச ) 
பொய்ப்புவியதனினாளும் பொருமெனத்தோன்றிமாயும் 
இப்புவியுயிர்கட்கெல்லா மெளிதினின் ஞானமெய்த 
அப்பணிசடையோன்முன்ன மறைந்தவாகமத்திற்சொல்லும் 
முப்பொருள்விளக்கஞ் சொல்வேன் முக்கணனருளைக்கொன் 

( டே . ( ரு ) 
பாயிரம் முற்றும். 


நூல் . 
பதிவிளக்கம் . 


- 


அஞ்சினேன்பவத்துக்கென்னை யாளெனவடியில்வீழ்ந்த 
வஞ்சமில்சீடன்றன்னை வாவெனவருகில்வைத்துத் 
துஞ்சிருள் கிழியப்பாத தாமரைசிரத்திற்சூட்டி 
அஞ்செழுத்தருளிப்பின்ன ரதன்பொருளறையலுற்றார் . (க ) 

(வேறு .) 
அஞ்செழுத்தினி லொரு புடைபதியெனவமரும் 
வஞ்சமுற்றுள வொருபுடைபாசமாய்வதியும் 
துஞ்சலின்றிய விடையினிற்பசுவெனத்துலங்கும் 
அஞ்செழுத்தினின் மும்முதலறிந்தவர்பிறவார் . ( 2 ) 


பதிபசுபாசவிளக்கம் . 


(வேறு .) 
பானுவாமிறையெழுத்து வதனொளிபரையெழுத்து 
ஊனமில்கண்ணேயாகு முயிரெனுந்தனியெழுத்துத் 
தீனமில்விளக்கேயாகுஞ் செப்பியதிரையெழுத்து 
கானெனுமிருளேயாகு கவையுறுமவ்வெழுத்தே , 

(வேறு .) 
நகரமாகியசேரியை கஞ்சென வெறுத்து 
மகரமாகியமயலெலாம் வேரொடுமறுத்து 
வகரமாகியவனத்தினி லிருந்திளைப்பாறிச் 
சிகரமாகியநகரினை யடைந்தனன் சீவன் . 


( 
ச 
) 


பாசமாகியவிரண்டையும் படிறெனத்தள்ளி 
நேசமாகியவிரண்டையு நெஞ்சிடையழுத்திக் 
காசநீங்கியகண்ணென முத்தியைக்காண்பாய் 
ஆசை நீங்கிய நிலையிது விதற்கிலையையம் . 

(வேறு .) 
நிராமயமாய்கிஷ்களமாய் நித்தியமாய்கின்மலமாய்ப் 
புராதனமாயசஞ்சலமாய்ப் பூரணமாய்ப்புனிதமாய்ச் 
சராசரமாய்ச் சாட்சியாய்ச் சத்தியமாய்ச்சித்துருவாய்ப் 
பராபரமாய்வெறுவெளியா யிருக்குமந்தப்பரமசிவம் , ( சு ) 
சொல்லாலுமனனாலும் தொடராதசூக்குமமாய்ப் 
பல்லான்ற கேள்வியரு மீதென்று பகர்வரிதாய் 
ஒல்லாதபரஞ்சுடரா யுயிர்க்குயிராயுண்மையுமாய் 
எல்லாமாயல்லவுமா யிருக்குமந்தப்பரமசிவம் . 

(வேறு ) 
பதிபசுபாசமூன்றும் பகுத்தறிந்தவரேமுத்தர் 
பதியொன்றும்பற்றாதாகும் பசுவொன்றைப்பற்றிநிற்கும் 


பதிபசுபாசவிளக்கம் . 


( அ 


பதிமுகந்தெரியாவண்ண மறைப்பதுபாசமாகும் 
பதிகுருவான ஞான்று நீங்குமப்பாசந்தானே . 
கண்பலபொருளைப்பற்றிக் கதிரினையிழந்து நிற்கும் 
கண்பலபொருளைப்பற்றாதா யிடிற்கதிரைக்கூடும் 
புண்புலன்பற்றியாவி புனிதனைப்பிரிந்துநிற்கும் 
புண்புலன்பற்றாதாயிற் புனிதனைச்சேருமன்றே. 
பளிங்கியமானனாகும் பகலவனிறைவனாகும் 
பளிங்கினிற்பஞ்சவன்னம் பார்க்கிலைம்புலன்களாகும் 
பளிங்கினில் வன்னம்பற்றும் பகலவன் பக்கஞ்சாரில் 
பளிங்கினில்வன்னம்பற்ற வுச்சியிற்பானுவந்தால் , 


( க 


( ய 


பதியறிவாகுமத்தைப் பகுத்தறிவதுவேசீவன் 
இதுவது வோவென் றுன்னற் கிடமதேபாசமாகும் 
அதுவிதுவெனுஞ்சூக்ஷ்மத்தா லறவறிவாகி நிற்கும் 
மதுவிரிகொன்றைத்தாரான் மலரடிகாணலாமே . ( ws 
செம்புயிராகுமந்தச் செம்பினிற்களிம்புபாசம் 
செம்பினிற்களிம்பு போனாற் செம்பொனாமாறுபோல 
நம்பனார்ஞானத்தாலே நானெனுமகம்போம்போனால் 
நம்பனாரவனேயென்று நான்மறை சொல்லுமன்றே . ( 02 
சாக்கிரசொப்பனங்க ளிரண்டையுத்தாண்டிப்போனால் 
சூக்கமாஞ்சுழுத்தி வந்து தொல்லிருளாகிமூடும் 
ஆக்கமுமழிவுமில்லா வறிவினால துவும்போனால் 
போக்கொடுவரவுமில்லாப் பூரணப்பெருள்வந்தெய்தும் .( க 

பதிவிளக்கம் முற்றும் , 


பதிபசுபாசவிளக்கம் . 


பசுவிளக்கம் 


பாச 


பாச 


பாசத்தாற் பாசியாகிப் பலபல பிறப்பிற் சென்று 
பாசத்தாற்பிறந்திறந்து பல பலபோகந்துய்த்துப் 
சத்தாளாரப்போக்கிப் பதித்துவம் பதித்தநாதன் 
த் தை நினைக்குந்தோறும படித்துவங்கழலுமன்றே ( க ) 

(வேறு .) 
தூலநதனுவுநானல்லேன் சூக்கத்தனுவுநானல்லேன் 
மூலத்தனுவுநானலலேன் மும்மைத்தனுவும் பொய்யன்றோ 
ஞாலத்தனுவைநானென்றே நம்பிக்கெட்டேனெடுங்காலம் 
சாலத்தெளிந்தேனினிஞானத் தனுவேயெனக்குத்தனுவென் 

[ றே . ( உ ) 
( வேறு .) 
ஐம்பொறிவனத்திடை யாவிவேடனார் 
வம்புறுபோதவில் வளைத்துமாழ்குறுந் 
துன்பெனுங்கணையினைத் தொடுத்து மெல்லநின் 
றின்பெனுமறியின மிரியவெய்யுமால் . 

(வேறு . ) 
அன்பனை விட்டுமற்றோ ரவலனை விரும்பிப்பின்னர்த் 
துன்புறுவார்கள் போலச் சுயம்பிரகாசனாகும் 
நண்பனைவிட்டுப்பொல்லா ஞாலத்தை விரும்பிப்பின்னர்த் 
துன்புறுவார்களந்தத் துயரினுக்கொழிவுமுண்டோ , ( ச ) 
கானலை நீரென்றுன்னிக் காதலித்திடுவார் போல 
ஊனுடனானென்றுன்னி யுணர்வினைப்பிரிந்து நின்றேன் 
கானலை நீரன்றென்று கைவிடுவார்கள் போல 
ஊனுடனானன்றென்று வுணர்வொடுமுறங்கினேனே . 
* பாசி = பாசத்தையுடைவன் ; பசுபாசி ஒருபொருட் சொற்கள் . 


( 
ந 
) 


MAIWAHOPADHYAYA 
- I | QMIANIMATIA IYER (IBRAR 


சு 


பதிபசுபாசவிளக்கம் . 

(வேறு .) 
அறிவிலறிவாயகண்டிதமா யனந்தானந்தமயமாகிச் 
செறியும்பரமசிவந்தன்னைத் தன்னுட்கண்டுதியானித்துக் 
கறவையருந்தப்பால் சுரக்குங் காலமேனுங்கடை பிடிப்போர் 
பிறவிக்கடலைக்கடந்தோர்க ளவரேயுலகிற்பெரியோரே . ( சு 

(வேறு . ) 
மன்னையுமறந்துமிக்க வனசரர்வடிவமாகித் 
தன்னையுமறந்திருந்த தனையனைப்போன்று நீயும் 
என்னையுமறந்தைம்போத வெயினர் தம்வடிவமாகி 
உன்னையுமறந்தாய் நீயென் னுருவெனவுணர்ந்துகொள்ளே ( எ 
காணுறுபுலன்கள் போகக் கரிசுறுமனம்போம் போனால் 
ஆணவம் போகும் போனா லாருயிர்ப்போதம்போகும் 
சேணுறுமொளிக்குமேலாஞ்சிவப்பிரகாசந்தோன்றும் 
மாணனேயிதுவே முத்தி நிலையென மதித்திடாயே . ( அ ) 

பசுவிளக்கம் முற்றும் . 


* 


பாசவிளக்கம் 


ஆணவமலமான்மாவுக்கனாதியிலியற்கையென்னில் 
ஆணவமலத்தை நீங்கியமலனையடையாதாவி 
ஆணவமலமான்மாவுக்கனாதியில் செயற்கையென்னில் 
ஆணவமலத்தை நீங்கியமலனையடையுமான்மா. 


( க 


மாயையேயுடலமாகு மாயையேகரணமாகும் 
மாயையே புவனமாகு மாயையேபோகமாகும் 
மாயையே பொறிகளாகு மாயையேபுலன்களாகும் 
மாயையேயண்டபிண்ட மியாவையுமாயையாமே . 


பதிபசுபாசவிளக்கம் . 


எ 


வினையினால் விகாரமுண்டாம் விகாரத்தால்விருப்புண்டாகும் 
உன லுறுவிருப்பானானா விதவுலகங்களுண்டாம் 
நனியுலகத்தாலெலலா நானெனுமகமுண்டாகும் 
துனியுடையகங்காரத்தாற் றுஞ்சலும்பிறப்புமுண்டாம் . ( ங ) 
மாசறப்படித்தானேனு மயலறத்தெளிந்தானேனும் 
ஆசறத்துறத தானேனு மஞ்செழுத்தறிந்தானேனும் 
ஈசன் வேறியான் வேறென்னு மிருமை புங்கழலானாகில் 
பாசமுமகல்வ தின்றாம் பதித்து வந்தானுமின்றே . ( ச ) 
பளிங்கினில்வன்னம்பற்றும் பகலவன் பக்கஞ்சாரில் 
பளிங்கினிலவன்னம்பற்றாப் பகலவனுச்சிசாரில் 
விளங்குயிரிறையைக்காணா வேலையிற்புலன்கள்பற்றும் 
விளங்குயிரிறையைக்காணும் வேலையிற்புலன்பற்றாவே . ( ரு ) 

( வேறு . ) 
அறிவறியாமையை யகன்றவாருயிர் 
அறிவறியாதபே ரருளைக்க டிடில 
பிறிவறியாதவெம் பிரானுட்கொண்டுபோய்ப் 
பிறிவறியாவகை வைக்கும்பின்னையே. 

( சு ) 
உடம்பெலா நீங்கிநல் லுடம்பு பெற்றவர் 
உடம்பினாலுறுபய னொன்றுமோர்கிலர் 
உடம்பினாலுறுபய னாவதென்னை கொல் 
உடம்புயிாசிவனையு மோரலாகுமோ,. 

( எ) 
பெரியவிம்மானிட யாக்கை பெற்றவர் 
சரியையுங்கிரியையும் தான் செய்கினறிலர் 
சரியையுங்கிரியையுந் தான் செயாவிடில் 
உரியயோகத்தினை யுணரலாதமோ, 
அரியலிம்மானிட யாக்கைபெற்றவர் 
கருமயோகங்களாற் காலந்தள்ளுவார் 


அ 

பதிபசுபாசவிளக்கம் . 
உரியமெய்ஞ்ஞானயோ கத்தினாலான் 
துரியஞானத்தினைச் சோதியார்களே. 

( க 
( வேறு . ) 
ஒருகணமிருப்பன்றேய வுருவினிலீசன்றான் மற் 
றிருகணஞ் செங்கோலோச்சு மிறையவன்பாலிருப்பன் 
அருமறையவர் குழாதது ளம்புவீழளவிருப்பன் 
துரியஞானிகளுளத்திற் றூங்குவனிருந்தெப்போதும் , ( ய 
சத்தத்தாலசுணமாயும் பரிசத்தாற்றத்திமாயும் 
வெற்றி சேருருவத்தாலே விட்டிலம்பறவைமாயும் 
பற்றியாரிரதத்தாலே பாணிமீனினங்கண்மாயும் 
மொய்த்தகந்தத்தினாலே மூசுவண்டினங்கண்மாயும் , ( யக 

(வேறு .) 
ஐம்புலன்வழி யோடிமானிடரெலாமழிவார் 
ஐம்புலன்வழி யோடிமேலமரருமலைவார் 
ஐம்புலன்வழி யடைத்தவனியோகியேயன்றி 
ஐம்புலன் வழி யடைத்தவருலகினிலியாரே, ( உ 

( வேறு .) 
ஐம்புலனடக்கலாலு மறவினையறிதலாலும் 
இன்பதுன்பங்களெல்லா மியல்பெனவொறுத்தலாலும் 
செம்பொருளறைதலாலுஞ் சிவோகம்பாவித்தலாலும் 
நம்பனையகத்துணர்ந்த ஞானியென்றறியலாமே . 

( ws 
வேத நூலுணர் தலாலும் விதிவழியொழுகலாலும் 
சூதகந்துறத்தலாலுஞ் சுகமயமாதலாலும் 
பேதமற்றிருக்கையாலும் பெரியவர்கூட்டத்தாலும் 
நாதனையகத்துணர்ந்த ஞானியென்றறியலாமே . ( யசு . 

(வேறு .) 
மண்போற் பொறுமை யுடையோரு மதிபோற்சாந்த முடை 
யோரும் , புண்போலுடலைப் புனைந்தோரும் - புனல்போலொ 


பதிபசுபாசவிளக்கம் . 


ழுக்கம்பூண்டோரும் , கண்போலிரக்க முடையோருங் கன 
ல்போற்புசிக்குங் கதியோரும் , விண்போலறிவை யறிந்தோ 
ரும் பிறவாரிந்தமேதினிக்கே . 

( யாரு ) 
எந்தக்குலத்திற் பிறந்தாலு மீசனடியார்க்கிழுக்கில்லை 
நிந்தை செய்தோர்நா குறுவார் நித்தனாணையையமில்லை 
மைந்தரோடு மனையோடு மாளாதிருந்த நிதியோடும் 
எந்தையடியார்மனங்கலங்கிலீரேழுலகுங்கலங்காவோ, ( சு ) 

( வேறு .) 
காமத்தாலிந்திரன் கலக்கமெய்தினான் 
காமத்தாலிராவணன் கருத்தழிந்தனன் 
காமத்தாற்கோசிகன் கவலையுற்றனன் 
காமத்தாலிறந்தவர் கணக்கிலார்களே , 

( யஎ ) 
(வேறு . ) 
கோபத்தாற்கோசிகன் றவத்தைக்கொட்டினான் 
கோபத்தான குடனுங் கோலமாறினான் 
கோபத்தாலிந்திரன் குலிசம்போக்கினான் 
கோபத்தாலிறந்தவர் கோடி கோடியே . 

( யஅ ) 
கோபமேபிறவியைக் கொடுக்குங்கொள்கலம் 
கோபமேதனுவினைக் குறைக்குங்குட்டநோய் 
கோபமேதாயையுங் கொல்லுந்திண்படை 
கோபமேதவத்தினைக் குலைக்கும் பேயரோ , ( யாக ) 
ஆசையாற்சந்திர னங்கதேய்ந்தனன் 
ஆசையாற் சௌபரி யறிவை நீக்கினான் 
ஆசையானராசுர னாவிபோக்கினான் 
ஆசையால்வருந்துயர்க் களவுண்டாங்கொலோ, ( உய , 

வேறு . ) 
சித்தஞ்சிவத்தோ டொருக்கிச்சிவமான 
முத்தன்சிவனென மொழிந்திடுமாகமம் 


பதிபசுபாசவிளக்கம் . 


சத்தியஞ்சீவன் சங்கரனென்றே 
குற்றமினான் மறை கூறும்வகுத்தே . 

( உக) 
( வேறு .) 
சாத்திரஞ்சமயம் வேண்டார் தத்துவக்கத்தும் வேண்டார் 
கோத்திரங்குலங்கள் வேண்டார் கூறுமால் விரதம் வேண்டார் 
மூர்த்தி சேவையுமேவேண்டார் முன்னவன் பூசைவேண்டார் 
தீர்த்தமும் வேண்டார்ஞான சின்மயமானமேலோர் . (உஉ ) 
உம்பர்வாழுலகம் வேண்டா ருலகரசாட்சி வேண்டார் 
பொன்புனைமகளிர் வேண்டா புண்ணிய பாவம் வேண்டார் 
இன்பொடுதுன்பம் வேண்டா ரிறப்பொடுபிறப்பும்வேண்டார் 
ஐம்புலப்பகையைவேண்டா ரறிவினையறிந்தமேலோர் .( உக ) 
பிதிர்க்கடம்பூசையாவும் பேசியபாசத்தன்மம் 
எப்பொழிற்றடாகமாதி புகல்பரதன்மமாகும் 
நக்குறைவறிஞர் பூசை முப்புரதகனன் பூசை 
க்கருமாசான்பூசை சொலிற்சிவதருமமன்றே, ( உச ) 

(வேறு ) 
ஆதலாற் குருப்பிரா னதிகமென்றுநால் 
வேதமுமுறையிடும் விவேகியானவன் 
போதொடுநீரொடும் போற்றிநாடொறுங் 
காதலாற்குருபதங் கைவிடானரோ . 

(வேறு .) 
அம்மாவெனவலற வாருயிரைக்கொன்றருந்தி 
இம்மானிடரெல்லா மின்புற்றிருக்கின்றார் 
அம்மாவெனுஞ்சத்தங் கேட்டகன்றமாதவர்க்கும் 
பொய்ம்மாகிரையமெனிற் புசித்தவர்க்கென்சொல்லுவதே .() 

( வேறு.) 
கங்கையிற்படிந்திட்டாலுங் கடவுளைப்பூசித்தாலும் 
மங்குல்போற்கோடிதானம் வள்ளலாய்வழங்கினாலும் 


பதிபசுபாசவிளக்கம் . 


சங்கையில்லா தஞான சாஸ்திரமுணர்ந்திட்டாலும் 
பொங்குறும்புலால் புசிப்போன் போய்நரகடைவனன்றே. ( ) 
கலையெலாமுணர்ந்தானேனுங் கரிசறத்தெளிந்தானேனும் 
மலையெனவுயர்ந்தானேனு மனமயலகன்றானேனும் 
உலகெலாம்புகழப்பல்லோர்க் குதவியகையனேனும் 
இலகியவிரக்கமின்றே லெழுநரகடைவனன்றே. ( உச ) 
கொலையிலானுதவுமன்னங் கூறிற்போமுதமாகும் 
கொலையினனளிக்கு மன்னங் கூறில் வல்விடமதாகும் 
கொலையினனளிக்குமன்னங் கொடும்பவமளிக்குமூலம் 
கொலைஞர் தம்மனையிலுண்பான் கொலைஞனேயாவனன்றே.() 
இத்திறனருள்கைப்பற்றி யுயிர்க்கெலாமிதத்தைச் செய்க 
சத்தியமிரக்கமின்றேன் முத்தியைச்சார்கிலார்சற் 
பத்தியாலியோகஞ்சாரும் யோகத்தாற்பரமஞானம் 
சித்தியாமிதற்காதாரஞ் சீவகாருண்யமன்றே . ( ஈய ) 

(வேறு) 
மூன்றயும்பலவாயு முருவாயுமருவாயும் 
குன்டி யுமணுவாயுங் குணமாயுங்குணியாயும் 
நன் யுந்தீதாயு நானாயுந்தானாயும் 
ன்றாயுமுளதாயு மிருக்குமந்தப்பரமசிவம் . ( ங்க ) 

(வேறு . ) 
மன்னுமாலயனொடு வானுமவையமும் 
பின்னமுமபின்னமும பேசுஞ்சீவனும் 
பன்னுமாணவ முதற் பாசம்யாவையும் 
உன்னுமிச்சிவத்திடை யுதித்தொடுங்குயால் . ( 2 ) 

( வேறு . ) 
என்றுமிருந்தபடியிருக்கு மியல் பேயென்னுமொரு வேதம் 
"ன்றேயொழியவிரண்டாவ தில்லையென்னுமொருவேதம் 
வன்றிப்பரமு நீயும்வே றில்லையென்னுமொரு வேதம் 
என்றுமதுவே நீயானா யென்றே சொல்லுமொரு வேதம் .( ஙங ) 


2 


பதிபசுபாச்விளக்கம் . 


ன்றே . 


(வேறு.) 
நாலுவேதமுஞ் சொலுகிலையாவையுகவின்றேன் 
சாலநீதெளிந் துறுதி கொள்வாயெனச்சாற்றிப் 
பாலலோசனன் மௌன முற்றிருந்தனன்பருவக் 
கோலமாணவ னிட்டையைக்கூடினனன் 

( ங ச ) 
(வேறு ) 
ஊசலாடுளமுமின்றி யுணருருவருவமின்றிக் 
கோசரவகோசரங்கள் குறிகுணபேதமின்றிப் 
பாசஜாலங்கடந்து பராபரைக்கப்பானின்ற 
ஈசனையறிந்தஞானிக் கினிப்பிறப்பில்லையன்றே , 
சிறையறக்கடலொடுங்குஞ் செழுந்திக்குலங்கள் போலும் 
மறுகுறுவேடுநீக்க மன்னனைக்கூடல் போலும் 
அறிவறியாமை நீங்க வறிவினுளறிவாய் 

நின்ற 
இறைவனையறிந்தஞானிக் கினிப்பிறப்பில்லையன்றே. ( கூசு ) 
இந்நூலைப்பருவமில்லா வீனர் தமக் கீந்தக்கால் 
முன்னூலைச்சூத்திரன்பான் மொழிந்தகரிசுறுகின்றான் 
தன்மாலை குரங்கறியா கலம் போலு ஞானத்தைத் 
துன்மார்க்கரறியாத தோற்றம் போலுந் துணிந்தே . ( உ.எ ) 

பஞ்சாக்ஷரப் பதிபசுபாச விளக்கம் 


முற்றிற்று 


ஆ - கவி காய கூ . 


தபால் , 


. 


cocoo 


2 


விளம்பரம் . 
நெ . 

புத்தகங்கள் . 
கிரந்தாட்சரம் . 

அ. பை . 
1 2- வாலம் பாகவதவியாக்கியானம் 

0 14 0 
2 3 - வாலம் இராமயண வியாக்கியானம் 

0 14 0 
3 இராமாயணம் உத்திரகாண்டத்துடன 

8 10 
தமிழ் . 
4 18- பர்வம் பாரதவசனம் 

4 8 12 
5 4 - வாலம் ஷை 

0 14 
6 பெரிபுராணம் படத்துடன் வசனம் 

6 
7 

ஷை புதிய பதிப்பு . 
8 திருவிளையாடல் படத்துடன் வசனம் 
9 மே 65 படத்துடன் செய்யுள் 
10 கந்தபுராணம் வசனம் 
11 கம்பராமாயண வசனம் 

4 6 
12 சிவதருமோத்தரம் 

8 5 
13 சித்தியார் சுபட்சஉரை 

8 4 
1-4 நன்னூல் விருத்தியுரை 

8 4 
15 வைணவ பக்தவிஐயம் 

8 5 
16 பாகவத வசனம் 

2 8 6 
17 கானவாசிட்டம் 

8 5 
ருஞான சம்பந்த சுவாமி தேவாரம் 2 
திருநாவுக்கரசு தேவாரம் 

2 
2 ம் சுந்தரமூர்த்தி சுவாமி தேவாரம் 

12 1 
21 காசிரகசியம் உரையுடன் 
22 பதார்த்தகுண சிந்தாமணி 

2 8 . 2 
23 மார்க்கண்டேய புராணவசனம் 24- அத்தி 
யாயம வனாயில் 

1 4 . 2 

0 
24 அகத்தியத்திரட்டு or அருட்பா 

1 0 2 

0 
25 அகஸ்தியர் வைத்தியசில்லறைக்கோர்வை 1 O 2 0 
26 சிவபூசைத்திரட்டு பஞசதலதேவாரம் 0 14 1 

0 
27 சங்கரவிஜயம் வசனம் 

12 1 

0 
28 வள்ளலார் சாத்திரம் 

0 12 1 0 
29 பிரமோத்திரகாண்டம் 

0 12 

0 
30 காசிகாண்டம் 

0 12 0 


::::::::::::::::: 


மலலலலலலலலNNNNON6 


000+O+0000090 


ooocoooooooooooooo 


RH பாகாய naam 


தபால் 


.. 


மலை+வலலலல -----=000oo 


11 . 


புத்தகங்கள் , 

விலை. 

கூ . அ. அ: பை 
31 கருடபுராணம் படத்துடன்வசனம் 0 10 
32 சீகாழித் தலபுராணம் 

.0 8 

0 
33 காசிமான்மியம் தலயாத்திரை பொது 0 8 . 
34 சிதம்பர புராண மூலம் 

0 12 

6 
35 கடவுள்மாலை 

1 0 

6 
36 திருப்போரூர் சந்நிதி முறை 

0 6 
37 திருத்தணி சந்நிதிமுறை 

4- 1 0 
38 நற்புத்தி போதம் 

1 0 
39 சிவசிவவெண்பா சோமேசர்வெண்பா 
40 ஒளவைகுறள் 
41 படிக்காசு புலவர் செய்தருளிய கலம்பகம் 0 
42 சதாசிவரூபம் உரை 

0 

6 
43 திருமுருகாற்றுப்படை மூலமும் 

6 
பரிமேலழகருரையும் 
44 காந்தமகாசங்கிரகம் 

0 2 1 
45 திருவாலங்காட்டு புராணசுருக்கம் 

0 2 
46 சிவராத்திரி புராண வசனம் 

2 
47 தொண்டமண்டல சதகம் 

2 0 
48 காளிதாசன் சரித்திரம் 

4 1 
49 யாப்பிலக்கண சூசனம் 

2 
50 பொன்னளந்த பெருமான் கதை 

1 

6 
51 உமாபதி சிவாச்சாரியார் செய்தருளிய 
நெஞ்சுவிடுதூது 

0 1 U 
52 திருக்கழுக்குன்றப்பதிகம் 

0 1 0 
53 சிவோத்கர்ஷ தீபிகை 

1 0 
54 திருத்தணிகைப்பதிற்றுப் பத்தந்தாதி 

1 
55 பஞ்சாக்ஷரப் பதிபசு பாசவிளக்கம் 

Q 1 
56 சிவாதிக்யரத்நாவளி பாகம் 1. 2. 

3 

8 2 
17 இராமலிங்க சுவாமி அருட்பா 

1 12 
38 சிந்தாந்தசேகரம் சமரசஞான தீபம் 

10 14 1 . 
வால்யூ பேயேபிளில் ட்போர் தபாற்கூலியை முன்னனுப்புக . 
சிதம்பாம் , அ . இரத்நசபாபதி முதலியார் 

வது கம்பர் குமரப்ப முதலி தெருவு , சென்னை 


o0oo 


. 


1314 


மகாமகோபாத்யாய , டாக்டர் 


